NOVEMBER/DECEMBER 2023 


GETA15A/DETA15A — மொழியியல்‌ அறிமுகம்‌ 


Time : Three hours 


92 
இ 
D 
ப 
[2 
hh 
லு 


ஸா 
்‌ 
௩ 
LG) 


2 
(' 
103 3. 


ph 


Maximum : 75 marks 
பகுதி அ — (10 % 2 = 20 மதிப்பெண்கள்‌) 


அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 
மொழியியல்‌ என்றால்‌ என்ன? 


2 கோட்பாடு மொழியியலின்‌ நோக்கம்‌ என்ன? 
3. 


ஒலித்தலில்‌ பெரும்பங்கு வகிக்கும்‌ உறுப்புகள்‌ யாவை? 
தமிழில்‌ அசையமைப்பைச்‌ சான்றுகளுடன்‌ எழுதுக. 
இரடிப்பு உருபன்‌-எடுத்துக்காட்டுகள்‌ தருக. 
முன்னொட்டு-விளக்கம்‌, சான்றுகள்‌ தருக. 
கலவை வாக்கியம்‌ என்றால்‌ என்ன? 
8. தொடரியல்‌ விளக்கம்‌ தருக. 
9. 


“விசிறி” 


என்ற சொல்லின்‌ பழம்‌ பொருளையும்‌ 
தற்காலப்‌ பொருளையும்‌ கூறுக. 
10. 


பொருளணு ஆய்வு என்றால்‌ என்ன? சான்று தருக. 


9915 


108 


12. 


18. 


14. 


15. 


பகுதி ஆ-- (6 % 5- 25 மதிப்பெண்கள்‌) 


அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 


(அ) 


(ஆ) 


(அ) 


(ஆ) 
(அ) 
(ஆ) 


(அ) 


(ஆ 


(அ 


(ஆ) 


மொழியும்‌ 
விளக்குக. 


கருத்துப்பரிமாற்றமும்‌ குறித்து 


(அல்லது) 
மொழியும்‌ இலக்கியமும்‌ பற்றி எடுத்துரைக்க. 
உயிரொலிகள்‌ பற்றி விளக்குக. 

(அல்லது) 


ஒலியன்‌ என்பதன்‌ விளக்கம்‌ 
கண்டறியும்‌ முறை குறித்து எழுதுக்‌. 


உருபன்களின்‌ வகைகளை விளக்குக. 


அதனைக்‌ 


(அல்லது) 


சொல்லிணை, 


சொல்லடுக்கு 
விளக்குக. 


சான்றுகளுடன்‌ 


அண்மையுறுப்பின்‌ வகைகள்‌ குறித்து விளக்குக. 
(அல்லது) 

வாக்கியங்களில்‌ புதைநிலை, புறநிலை வடிவங்கள்‌ 

அமையும்‌ முறை குறித்து எழுதுக. 

சொற்பொருண்மையியல்‌ பற்றி விளக்குக. 
(அல்லது) 

கட்டுப்பொருள்‌, 

எழுதுக. 


குறிப்புப்பொருள்‌ குறித்து 


2 8915 


18. 


19. 


20. 


பகுதி இ--(8% 10- 30 மதிப்பெண்கள்‌) 
எவையேனும்‌ மூன்று வினாக்களுக்கு விரிவான 
விடையளிக்க. 


மொழியும்‌ பிற அறிவுத்‌ துறைகளும்‌ எனும்‌ தலைப்பில்‌ 
கட்டுரை வரைக. 
ஒலியியல்‌ 


தமிழ்‌ இலக்கணங்கள்‌ குறிப்பிடும்‌ 


கருத்துக்களை விவரிக்க. 


உருபன்களைக்‌ கண்டறிய மொழியியல்‌ அறிஞர்‌ நைடா 
வகுத்த கொள்கைகளை விவரி. 


மாற்றிலக்கணத்தில்‌ பொருண்மையின்‌ பங்கு குறித்து 
விளக்குக. 


ஒலியமைப்பில்‌ ஒத்த பொருள்‌ மாறுபடும்‌ சொற்கள்‌ 
பற்றி விவரி. 


3 3915 


